ஸ்‌ 


ட்‌ 


பணக்காரனாக இருக்க உழைக்காதே: உன்‌ சொந்த 
ஞானத்தை விட்டுவிடு. இல்லாத விஷயங்களில்‌ உங்கள்‌ 
கண்களை வைக்கிறீர்களா? ஏனென்றால்‌, செல்வங்கள்‌ 
நிச்சயமாக தங்களை இறக்கைகளாக ஆக்குகின்றன; 
கழுகுகளைப்‌ போல சொர்க்கத்தை நோக்கிப்‌ 
பறக்கிறார்கள்‌. நீதிமொழிகள்‌ 23:4-5 


மேலும்‌ அவர்‌ அவர்களை நோக்கி: பேராசையைக்குறித்து 
எச்சரிக்கையாயிருங்கள்‌; அவர்‌ அவர்களை நோக்கி ஒரு 
உவமையைச்‌ சொன்னார்‌: ஒரு செல்வந்தரின்‌ நிலம்‌ மிகுதியாகப்‌ 
விளைந்தது. அதற்கு அவன்‌: நான்‌ இதைச்‌ செய்வேன்‌; அங்கே 
நான்‌ என்‌ பழங்களையும்‌ என்‌ பொருட்களையும்‌ கொடுப்பேன்‌. 
மேலும்‌ நான்‌ என்‌ ஆத்துமாவிடம்‌ கூறுவேன்‌, ஆன்மாவே, நீ பல 
வருடங்களாக நிறைய பொருட்களை சேமித்து வைத்திருக்கிறாய்‌; 
நிம்மதியாக இரு, சாப்பிட்டு, குடித்து, மகிழ்ச்சியாக இரு. ஆனால்‌ 
தேவன்‌ அவனை நோக்கி: மூடனே, இந்த இரவிலே உன்‌ ஆத்துமா 
உன்னிடம்‌ கேட்கப்படும்‌; தேவனிடத்தில்‌ ஐசுவரியமுள்ளவனாக 
இல்லாமல்‌, தனக்கென்று பொக்கிஷங்களைச்‌ 
சேர்த்துவைக்கிறவனும்‌ அப்படித்தான்‌. லூக்கா 12:15-21 


பிள்ளைகளே, ஐசுவரியத்தை நம்புகிறவர்கள்‌ தேவனுடைய 
ராஜ்யத்தில்‌ பிரவேசிப்பது எவ்வளவு கடினம்‌! மாற்கு 10:24 


மனிதன்‌ உலகம்‌ முழுவதையும்‌ ஆதாயப்படுத்திக்‌ கொண்டாலும்‌, 
தன்‌ ஆத்துமாவை இழந்தாலும்‌ அவனுக்கு என்ன லாபம்‌? அல்லது 
மனிதன்‌ தன்‌ உயிருக்கு ஈடாக என்ன கொடுப்பான்‌? 

மாற்கு 8:36-37 


வெள்ளியை விரும்புகிறவன்‌ வெள்ளியால்‌ 
திருப்தியடையமாட்டான்‌; பெருகுதலை விரும்புபவனும்‌ 
பெருமிதத்தை விரும்புவதில்லை: இதுவும்‌ மாயையே. 
பிரசங்கி 5:10 


உங்கள்‌ பாசத்தை பூமியில்‌ உள்ளவற்றின்‌ மீது அல்ல, மேலே 
உள்ளவற்றின்‌ மீது வையுங்கள்‌. கொலோசியர்‌ 3:2 

ஆனால்‌ மனநிறைவுடன்‌ கூடிய இறைபக்தி பெரும்‌ ஆதாயம்‌. 
ஏனென்றால்‌, நாம்‌ இவ்வுலகில்‌ எதையும்‌ கொண்டு வரவில்லை, 
எங்களால்‌ எதையும்‌ கொண்டு செல்ல முடியாது என்பது உறுதி. 
உணவும்‌, உடைகளும்‌ இருந்தால்‌, அதில்‌ உள்ளடக்கத்துடன்‌ 
இருப்போம்‌. 1 தீமோத்தேயு 6:6-8 

அடக்குமுறையை நம்பாதே, கொள்ளையடிப்பதில்‌ வீண்போகாதே: 
செல்வம்‌ பெருகினால்‌, அவைகளில்‌ உன்‌ மனதை வைக்காதே. 
சங்கீதம்‌ 62:10 


திருடுகிறவன்‌ இனி திருடாமல்‌ இருக்கட்டும்‌: மாறாக, 
தேவைப்படுபவருக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌ என்பதற்காக, 
நல்லதைத்‌ தன்‌ கைகளால்‌ உழைத்து உழைக்கட்டும்‌. எபேசியர்‌ 4:28 
உங்களிடம்‌ இருப்பதை விற்று, பிச்சை கொடுங்கள்‌; 
பழைமையில்லாத பைகளையும்‌, கெட்டுப்போகாத பரலோகப்‌ 
பொக்கிஷத்தையும்‌, திருடனும்‌ அணுகாததும்‌, அந்துப்பூச்சி யும்‌ 
கெடுக்காததுமான பொக்கிஷங்களை உங்களுக்குக்‌ கொடுங்கள்‌. 
உங்கள்‌ பொக்கிஷம்‌ எங்கே இருக்கிறதோ, அங்கே உங்கள்‌ 
இருதயமும்‌ இருக்கும்‌. லூக்கா 12:33-34 

ஆனால்‌, நீ தர்மம்‌ செய்யும்போது, உன்‌ வலது கை என்ன செய்கிறது 
என்பதை உன்‌ இடது கை அறியாதிருக்கட்டும்‌: உன்‌ பிச்சை 
மறைவானதாக இருக்கும்‌; அப்பொழுது அந்தரங்கத்தில்‌ பார்க்கிற 
உன்‌ பிதா வெளிப்படையாக உனக்குப்‌ பலனளிப்டார்‌ . 

மத்தேயு 6:3-4 


தரித்திரரைக்‌ கருதுகிறவன்‌ பாக்கியவான்‌: ஆபத்துக்காலத்தில்‌ 
கர்த்தர்‌ அவனை விடுவிப்பார்‌. சங்கீதம்‌ 41:1 

ஏழை மற்றும்‌ தகப்பன்‌ இல்லாதவர்களைப்‌ பாதுகாக்கவும்‌: 
துன்பப்படுபவர்களுக்கும்‌ ஏழைகளுக்கும்‌ நீதி செய்யுங்கள்‌. 
சங்கீதம்‌ 82:3 

தன்‌ செல்வத்தை நம்புகிறவன்‌ விழுவான்‌: ஆனால்‌ நீதிமான்கள்‌ ஒரு 
கிளையைப்‌ போல செழிப்பார்கள்‌. நீதிமொழிகள்‌ 11:28 


ஒன்றும்‌ இல்லாவிட்டாலும்‌ தன்னைப்‌ 
பணக்காரனாக்கிக்கொள்ப வன்‌ ஒருவன்‌ உண்டு; நீதிமொழிகள்‌ 13:7 
அடுத்தவனை இகழ்பவன்‌ பாவம்‌ செய்கிறான்‌: ஏழைகளுக்கு 
இரக்கம்‌ காட்டுகிறவன்‌ பாக்கியவான்‌. நீதிமொழிகள்‌ 14:21 
ஏழைக்கு இரங்குகிறவன்‌ கர்த்தருக்குக்‌ கடன்‌ கொடுக்கிறான்‌; அவர்‌ 
கொடுத்ததை மீண்டும்‌ கொடுப்பார்‌. நீதிமொழிகள்‌ 19:17 


பெரிய செல்வத்தை விட நல்ல பெயர்‌ தேர்ந்தெடுக்கப்பட 
வேண்டும்‌, மேலும்‌ வெள்ளி மற்றும்‌ தங்கத்தை விட அன்பான 
கருணை. நீதிமொழிகள்‌ 22:1 

தாராளமான கண்ணுடையவன்‌ பாக்கியவான்‌; ஏனெனில்‌ அவர்‌ 
தனது உணவை ஏழைகளுக்குக்‌ கொடுக்கிறார்‌. நீதிமொழிகள்‌ 22:9 
ஏழைகளுக்குக்‌ கொடுக்கிறவனுக்குக்‌ குறைவிருக்காது; தன்‌ 
கண்களை மறைக்கிறவனோ பல சாபங்களைப்‌ பெறுவான்‌. 


நீதிமொழிகள்‌ 28:27 


